KeralaGazetteNo.19dated12thMay,2015.PARTI 


Sectioniii 


இந்தியக்குடியரசின்அறுபத்திஐந்தாம்ஆண்டில்பின்வருமாறுசட்டமாக்கப்படட்டும்: 


OVERNMES 


கலை 


O 
. 
Cகம்OF 
KERALA 


1.சுருக்கப்பெயர்.இந்தச்சட்டம்2014-ன்கேரளநிதிஒதுக்கீடு(16வதுஎண்)சட்டம்எனஅழைக்கப்படலாம். 


10 
. 


கேரளஅரசு 


சட்ட(சட்டமியற்றல்-எ)துறை 


அறிக்கை 


2.2014-2015நிதிஆண்டிற்காககேரளமாநிலதொகுநிதியிலிருந்து523,18,99,000ரூபாய்வழங்குதல்.-2014-2015நிதியாண்டில்வரும்பல்வேறுசெலவுகளைஎதிர்கொள்வதற்காகஅட்டவணையின்(2)-வதுகட்டத்தில்குறிப்பிடப்பட்டுள்ளபணிகள்மற்றும்தேவைகள்தொடர்பாகஅட்டவணையின்(3)வதுகட்டத்தில்குறிப்பிடப்பட்டதொகைக்குமிகாததும்,மொத்தம்ஐநூற்றிஇருபத்திமூன்றுகோடிபதினெட்டுஇலட்சத்திதொண்ணூற்றிஒன்பதாயிரம்ரூபாய்மட்டும்வருவதுமானதொகைகள்கேரளமாநிலதொகுநிதியிலிருந்துவழங்கவும்வினியோகிக்கவும்செய்யலாம். 


எண்27576/ச.இ.எ.1/2014/சட்ட 


ம். 


2014டிசம்பர்29திருவனந்தபுரம்,- 

1190தனு14/1936பௌஷம்8. 


கேரளமாநிலசட்டப்பேரவையின்பின்வரும்சட்டம்பொதுமக்களின்அறிவிற்காகஇதனால்பிரசுரம்செய்யப்படுகிறது.சட்டப்பேரவையால்நிறைவேற்றப்பட்டமசோதாவிற்கு2014டிசம்பர்29ஆம்தேதிஆளுநரின்அனுமதிகிடைக்கப்பெற்றது. 


3.நிதிஒதுக்கீடு.-இந்தச்சட்டத்தின்படிகேரளமாநிலதொகுநிதியிலிருந்துவழங்குவதற்கும்விநியோகம்செய்வதற்கும்அதிகாரம்அளிக்கப்பட்டுள்ளதொகைகள்2014-2015நிதிஆண்டுதொடர்பாகஅட்டவணையில்கூறப்பட்டுள்ளபணிகளுக்கும்தேவைகளுக்கும்வினியோகம்செய்யப்படவேண்டும். 


ஆளுநரின்ஆணைப்படி, 


எஸ்.கிரிஜாதேவி, 

சட்டத்துறைகூடுதல் 
செயலர்,சட்டத்துறைசிறப்புசெயலாளர்(பொறுப்பு). 


2014-ன்சட்ட 


ம்எண்35 


2014-ன்கேரளநிதிஒதுக்கீடு(16வதுஎண்)சட்டம் 


2014-2015-ம்நிதிஆண்டின்பணிகளுக்காககேரளமாநிலதொகுநிதியிலிருந்துமேலும்சிலதொகைகளைவழங்கவும்வினியோகம்செய்யவும்அதிகாரப்படுத்தும்ஒருசட்டம். 

முன்னுரை-2014-2015நிதியாண்டின்பணிகளுக்காககேரளமாநிலதொகுநிதியிலிருந்துசிலதொகைகளைவழங்குவதற்கும்வினியோகம்செய்வதற்கும்அதிகாரப்படுத்துவதுதேவையாகஇருப்பதால்; 


G.6/2015/DTP. 


அட்டவணை 
( பிரிவுகள் 2 மற்றும் 3 பார்க்கவும் ) 


( 2 ) 


( 3 ) 


மிக கூடாத தொகைகள் 


வரிசை தேவை 
எண் எண் 


பணிகளும் 
தேவைகளும் 


சட்டமன்றப் தொகுநிதியில் 
பேரவையினால் கட்டணம் மொத்தம் 
வாக்களிக்கப்பட்டது சுமத்தப்பட்டது 
ரூபாய் 

ரூபாய் 


ரூபாய் 


I 


வருவாய் 


12,90 ,01,000 


12 , 90, 01 ,000 


மாநில ஆட்சித் 
தலைவர்கள் , 
அமைச்சர்கள் , 
தலைமையிட 
அலுவலர்கள் 
நிலவரி 


V 


வருவாய் 


1 , 000 


1 ,000 


காவல்துறை 


37 ,000 


37 ,000 


வருவாய் 
மூலதனம் 


24 ,56 , 00 , 000 


24,56 ,00 , 000 


XV பொதுப்பணி 


வருவாய் 


24 ,26, 000 


54 ,84,75, 000 
7 ,27 ,87 , 000 


55 ,09, 01, 000 
7 ,27, 87 , 000 


மூலதனம் 


XVII 


கல்வி , விளையாட்டு , 
கலை மற்றும் 
கலாச்சாரம் 


வருவாய் 
மூலதனம் 


10 , 04 ,000 
15,40, 000 


10 ,04,000 
15 ,40, 000 


( 1 ) 


(2 ) 


( 3 ) 


மிக கூடாத தொகைகள் 


வரிசை தேவை 
எண் 

எண் 


பணிகளும் 
தேவைகளும் 


சட்டமன்றப் தொகுநிதியில் மொத்தம் 
பேரவையினால் கட்டணம் 
வாக்களிக்கப்பட்டது சுமத்தப்பட்டது ரூபாய் 
ரூபாய் 

ரூபாய் 


XVIII 


வருவாய் 


11, 40, 73, 000 


11,40, 73, 000 


மருத்துவ உதவிப் 
பிரிவும் பொதுமக்கள் 
சுகாதாரம் 
குடிநீர் வினியோகம் 
மற்றும் துப்புரவு 


XX | 


வருவாய் 


50, 00 , 00 , 000 


50, 00 ,00 , 000 


XXII 


நகரமேம்பாடு 


வருவாய் 


1 ,000 


1, 000 


XXIII 


வருவாய் 


1 , 000 


1, 000 


XXV 


மூலதனம் 


1 ,000 


1 ,000 


தகவல் மற்றும் 
விளம்பரம் 
அட்டவணைசாதி / 
பழங்குடியினர் / 
பிற பிற்பட்ட 
பிரிவுகளின் நலன் 
உட்பட்ட சமூக நலன் 
இயற்கை சீற்ற 
நிவாரணம் 


XXVI 


வருவாய் 


1, 000 


1 , 000 


XXVII 


கூட்டுறவு 


மூலதனம் 


1 ,000 


1 ,000 


XXIX வேளாண்மை 


வருவாய் 
மூலதனம் 


3 ,75 , 00 , 000 

25 , 01 ,000 


3 ,75 , 00 , 000 

25 , 01 , 000 
80,14 ,27, 000 


XXX 


வருவாய் 


80,14 ,27 , 000 


உணவு 
கால்நடை பராமரிப்பு 


XXXI 


வருவாய் 


1 ,000 


1 ,000 


XXXII பால்பண்ணை 


வருவாய் 
மூலதனம் 


17 , 62 , 20 , 000 
1,92 ,70 ,000 


17 , 62 , 20 ,000 
1, 92 ,70 ,000 


XXXIII 


மீன்வ ளம் 


வருவாய் 
மூலதனம் 


2 ,000 
48 ,00 , 000 


2 ,000 
48, 00 ,000 


வருவாய் 


1 ,000 


1 , 000 


XXXV பஞ்சாயத்து 
XXXVI கிராம மேம்பாடு 
XXXVII தொழில்கள் 


வருவாய் 


1 ,000 


1 ,000 


வருவாய் 
மூலதனம் 


3, 40 , 000 
44,92 , 00 , 000 


3 , 40 ,000 
44 , 92 ,00 , 000 


XLI போக்குவரத்து 


மூலதனம் 


1 , 000 


3 ,31, 79 , 000 


3 , 31 ,80, 000 


மூலதனம் 


49, 00 , 000 


49 ,00 , 000 


XLII 
XLIII 


சுற்றுலா 
நஷ்டயீடு 
கைமாறுதல் 


வருவாய் 


203, 39,43,000 


203, 39,43,000 


XLVI 


சமூக பாதுகாப்பு 
மற்றும் நலன் 


வருவாய் 
மூலதனம் 


1, 00 , 01 , 000 
4 , 00 , 00 , 000 


1 ,00 , 01 ,000 
4 ,00 ,00 ,000 


மொத்தம் 


519, 62 ,94 , 000 


3,56 , 05 , 000 


523, 18, 99 ,000 


